GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


(Regd . No. TN /CCN / 467 /2012 - 14 . 
[R . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs . 1 .60 Paise . 


MENT OF 


RE 


MILN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


LED 


SGOVED 


NADU 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TW 


RIUMPHS 


No. 211 


CHENNAI, WEDNESDAY, JUNE 4 , 2014 
Vaikasi 21 , Jaya , Thiruvalluvar Aandu – 2045 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


410 


Industrial Tribunal for Adjudication 
Labour Courts for Adjudication 


410 -411 


D .T.P . – 11-2 (21) 


[409] 


410 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || _ Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


எண் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

எனவே 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 10 (1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
Disputes between Workmen and Managements referred 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
to Industrial Tribunal for Adjudication . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் , 
புதுத்தோட்டம் எஸ்டேட் , வால்பாறை 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

இதனால் ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை ( டி ) எண் 153 , தொழிலாளர் மற்றும் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 7 , மே 2014 , சித்திரை 24 , 

10(2ஏ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஜய , திருவள்ளுவர் ஆண்டு 2045 .) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் , 
No . II (2 )/LE / 344/ 2014 - இந்த ஆணையின் இணைப்பில் 

தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொள்ளப்டுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக புதுத்தோட்டம் எஸ்டேட் , 

இணைப்பு 
வால்பாறை என்ற நிர்வாகத்திற்கும் , பாரதீய தோட்ட தொழிலாளர் 
சங்கம் , கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் 

எழுவினாக்கள் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

சிைரிங்நீச ஐத் 1 : 
மேற்சொன்ன தகராறை தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

இணைப்பில் கண்டுள்ள 33 தொழிலாளர்களுக்கு கிரேடு 
கருதுவதாலும் ; 

உயர்வு வழங்கப்பட வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
எனவே 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

பெயர் 
வரிசை 

டோக்கன் 

எண் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

( 2) 
தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

டி . முத்துசாமி 

2601 
இதனால் ஆணையிடுகிறார் . 

எஸ் . செந்தில்குமார் 

2602 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

எல் . நடராஜன் 

2607 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

ஆர் . நாராயணன் 

2795 
சென்னை , தொழிற்தீர்ப்பாயத்திடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

சி . ராமன் 

2580 
இணைப்பு 

எஸ் . அமுல்ராஜ் 

7089 
எழுவினா 

எஸ் . பாலசந்திரன் 

7099 
அனைத்து தொழிலாளர்களின் 2012 நவம்பர் மாத சம்பளத்தில் 
7 நாட்கள் சம்பள பிடித்தம் செய்துள்ள நிர்வாகத்தின் செயல் 

எம் . எம் . ஹனீபா 

2536 
நியாயமானதுதானா ? இல்லையெனில் தொழிலாளர்களுக்கு 

எஸ் . ராதாகிருஷ்ணன் 

7006 
கிடைக்கக்கூடிய நிவாரணம் என்ன ? உரிய உத்திரவுகள் 
பிறப்பிக்கவும் . 

எஸ் . கருப்பசெட்டி 

2523 
எஸ் . அன்பழகன் 

2575 
Disputes between Workmen and Managements referred 

செல்வகுமார் 

1180 
to Labour Courts for Adjudication . 

எம் . ரவிக்குமார் 

7082 
கெம்ப்ளாஸ்ட் சன்மார் லிமிடெட் , பிளாண்ட் - 3 , 

டி . சண்முகவடிவேலு 

1464 
மேட்டூர் ஆணை . 

ஐ . கோவிந்தராஜ் 

2392 
[ அரசாணை ( டி ) எண் 150 , தொழிலாளர் மற்றும் 

மதியழகன் 

9663 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 7 , மே 2014 , சித்திரை 24 , 
ஜய , திருவள்ளுவர் ஆண்டு 2045 .) 

ஜே . இராமன் 

7085 
No . II( 2 )/LE/ 345 / 2014. - இந்த ஆணையின் இணைப்பில் 

வி . மனோகரன் 

2503 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக கெம்ப்ளாஸ்ட் சன்மார் 
லிமிடெட் , பிளாண்ட் - 3 , மேட்டூர் அணை என்ற நிர்வாகத்திற்கும் 

5674 

எஸ் . அன்பழகன் 
மேட்டூர் கெம்ப்ளாஸ்ட் பிளாண்ட் - 3 தொழிலாளர்கள் பாதுகாப்பு 

கணேசன் 

5674 
சங்கம் , மேட்டூர் அணை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

2508 

சுப்பிரமணியம் 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 

என் . மதியழகன் 

7045 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

எம் . இராமன் 

2517 
கருதுவதாலும் ; 


June 4, 2014) | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


411 


வரிசை பெயர் டோக்கன் 

இணைப்பு 
எண் 

எண் 

எழுவினா 
என் . ராஜேந்திரன் 

திரு . கே . செந்தில்குமார் என்பவருக்கு பணிமறுக்கப்பட்ட 
2576 

நாட்களுக்கு பணிவரன்முறை செய்தும் விடுப்பு அனுமதித்தும் 
எம் . மாது 

2604 அதற்கான ஊதியம் மற்றும் அரசால் உயர்த்தி அறிவித்த 

ஊதியமும் , பிழைப்பூதியமும் வழங்கக்கோரும் தொழிற்சங்கத்தின் 
விஜயகுமார் 

2603 

கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்திரவு 
டி . செல்வமணி 

2625 

பிறப்பிக்க . 
கே . மருதன் 

2542 

வெங்கரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் 

லிமிடெட் , வெங்கரை அஞ்சல் , பரமத்தி வேலூர் வட்டம் , 
கே . முனுசாமி 

1468 

நாமக்கல் மாவட்டம் . 
ஆர் . செந்தில்குமார் 

2606 

[ அரசாணை (டி ) எண் 156, தொழிலாளர் மற்றும் 
தவமணி 

2389 

வேலைவாய்ப்பு ( 91)த் துறை , 7 , மே 2014 , சித்திரை 24 , 

ஜய , திருவள்ளுவர் ஆண்டு 2045. ] 
ஏ . மாது 

7105 

No . II (2 )/LE / 347/ 2014 - இந்த ஆணையின் இணைப்பில் 
சி . பழனிசாமி 

7065 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக வெங்கரை தொடக்க 
எழுவினா 

வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் லிமிடெட் , பரமத்தி வேலூர் 

வட்டம் , நாமக்கல் மாவட்டம் என்ற நிர்வாகத்திற்கும் சேலம் 
சிைரிங்நீச ஐத் . 3 : 

மண்டல அனைத்து பணியாளர்கள் சங்கம் , அஸ்தம்பட்டி , சேலம் 

என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
திரு . மதியழகன் என்ற தொழிலாளியை பணியிட மாற்றம் 

என்று அரசு கருதுவதாலும் ; 
செய்த நிர்வாகத்தின் 17 - 6 - 2013 - ம் தேதிய உத்தரவு ரத்து 
செய்யப்பட வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
நியாயமானதா ? ஆமெனில் உரிய உத்திரவு பிறப்பிக்க . 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

கருதுவதாலும் ; 
வாழப்பாடி பேரூராட்சி , வாழப்பாடி 

எனவே 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை ( டி ) எண் 155 , தொழிலாளர் மற்றும் 

( மத்திய சட்டம் XIV /1947 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 7 , மே 2014 , சித்திரை 24, 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் , 
ஜய , திருவள்ளுவர் ஆண்டு 2045 .) 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
No . II(2 )/LE/ 346 / 2014. -- இந்த ஆணையின் இணைப்பில் இதனால் ஆணையிடுகிறார் . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக வாழப்பாடி பேரூராட்சி , 
வாழப்பாடி என்ற நிர்வாகத்திற்கும் சேலம் மண்டல அனைத்து 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
பணியாளர்கள் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் 

10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் , 

தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

இணைப்பு 
கருதுவதாலும் ; 

எழுவினா 
எனவே 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் திரு . கே . குமாரசாமி என்பவரது பணியை 1 -1 - 2007 - ம் 
(மத்திய சட்டம் XIV /1947 10 (1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் தேதி முதல் வரன்முறை செய்தும் எழுத்தராக பதவி உயர்வு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு வழங்கி அதற்கான ஊதியம் வழங்க வேண்டும் என்ற 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் , தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் உரிய 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கவும் . 
இதனால் ஆணையிடுகிறார் . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

மோகன் பியாரே , 
10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் , 
தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொள்ளப்டுகிறது . 


குமாரசாமி எய்தும் எழுத்தர வேண்டும் 
எரிய 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


